Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


kk * 


neTunalvATal 
of nakklIrar 
(In tamil script, TSCII format) 


>k 2k > 


பத்துப்‌ பாட்டுக்களில்‌ ஏழாவதான 
"நெடுநல்வாடை" 
(ஆசிரியர்‌ :: மதுரைக்‌ கணக்காயனார்‌ மகனார்‌ நக்கீரர்‌ ) 


kk * 


Etext Preparation : Staff & Students of K.A.P. Viswanatham Higher Secondary School, 
Tiruchirappalli, Tamilnadu, India ( Dr. C. Kesavaraj, Trustee, Project Sponsor; Dr. R. 
Vasudevan, Former Director, School of Energy, Bharathidasan University, Trichi, Tamilnadu- 
Tech. support:; Dr. R. Rajendran, Senior Teacher, - coordination) 

Text Input & Proof-reading: Ms. J. Jayanthi (Librarian); S. Sinnakannan (Typist), Sivadayal, 
Christopher (Students), K.A.P. Viswanatham Higher Secondary School, Trichi, Tamilnadu. 
PDF version : Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland. 

This pdf file 15 based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix without the 
need to have the font installed in your computer. 


© Project Madurai 2003 
You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


சங்க கால நூல்களான பத்துப்‌ பாட்டுக்களில்‌ ஏழாவதான 
"நெடுநல்வாடை" 
(ஆசிரியர்‌ :: மதுரைக்‌ கணக்காயனார்‌ மகனார்‌ நக்கீரர்‌ ) 
இப்பதிவினைச்‌ செய்தவர்கள்‌: 


தமிழ்நாட்டின்‌ திருச்சிராப்பள்ளி, தில்லைநகர்‌, கி.ஆ.பெ.விசுவநாதம்‌ மேல்நிலைப்பள்ளியைச்‌ 
சார்ந்தவர்கள்‌ 


இப்பணிக்கு ஏற்பாடு செய்தோர்‌: - 

டாக்டர்‌ சி. கேசவராஜ்‌, BDS, FICD தாளாளர்‌, கி.ஆ.பெ.விசுவநாதம்‌ மேல்நிலைப்பள்ளி 
நெறியாளர்‌: ; டாக்டர்‌ இரா. வாசுதேவன்‌, முன்னாள்‌ இயக்குநர்‌, எரிபொருள்‌ பள்ளி, 
பாரதிதாசன்‌ பல்கலைக்கழகம்‌ , திருச்சிராப்பள்ளி. ஒருங்கிணைப்பு:- டாக்டர்‌. 


இரா.இராஜேந்திரன்‌, கி.ஆ.பெ.விசுவநாதம்‌ மேல்நிலைப்பள்ளி, முதுகலையாசிரியர்‌: 
பதிவாளர்கள்‌: செல்வி.ஜெ.ஜெயந்தி, நூலகர்‌; திரு. ச.சின்னக்கண்ணன்‌,எழுத்தர்‌ மற்றும்‌ 
மாணவர்கள்‌: சிவதயாள்‌, கிறிஸ்டோஃபர்‌ 


பாடியவர்‌ :: மதுரைக்‌ கணக்காயனார்‌ மகனார்‌ நக்கீரர்‌ 
திணை :: வாகை 

துறை :: கூதிர்ப்பாசறை 

பாவகை :: ஆசிரியப்பா 

மொத்த அடிகள்‌ :: 188 


வையகம்‌ பனிப்ப, வலனேர்பு வளைஇப்‌ 

பொய்யா வானம்‌ புதுப்பெயல்‌ பொழிந்தென 

ஆர்கலி முனை இய கொடுங்கோற்‌ கோவலர்‌ 

ஏறுடை இனநிரை வேறுபுலம்‌ பரப்பிப்‌ 

புலம்பெயர்‌ புலம்பொடு கலங்கிக்‌ கோடல்‌ 

நீடிதழ்க்‌ கண்ணி நீரலைக்‌ கலாவ 

மெய்க்கொள்‌ பெரும்பனி நலியப்‌ பலருடன்‌ 

கைக்கொள்‌ கொள்ளியர்‌ கவுள்புடையூஉ நடுங்க 

மாமேயல்‌ மறப்ப மந்தி கூரப்‌ 

பறவை படிவன வீழக்‌ கறவை . யு 


கன்றுகோ ளொழியக்‌ கடிய வீசிக்‌ 

குன்றுகுளிர்ப்‌ பன்ன கூதிர்ப்‌ பானாள்‌ 

புன்கொடி முசுண்டைப்‌ பொறிப்புற வான்பூப்‌ 

பொன்போற்‌ பீரமொடு புதற்புதல்‌ மலரப்‌ 

பைங்காற்‌ கொக்கின்‌ மென்பறைத்‌ தொழுதி 

இருங்களி பரந்த ஈர வெண்மணற்்‌ 

செவ்வரி நாரையொ டெவ்வாயுங்‌ கவரக்‌ 

கயலறல்‌ எதிரக்‌ கடூம்புனற்‌ சாஅய்ப்‌ 

பெயலுலந்‌ தெழுந்த பொங்கல்‌ வெண்மழை 

அகலிரு விசும்பில்‌ துவலை கற்ப . ..20 


அங்கண்‌ அகல்வயல்‌ ஆர்பெயற்‌ கலித்த 
வண்தோட்டு நெல்லின்‌ வருகதிர்‌ வணங்க 


முழுமுதற்‌ கமுகின்‌ மணியுறழ்‌ எருத்திற்‌ 

கொழுமடல்‌ அவிழ்ந்த குரூ௨க்கொள்‌ பெருங்குலை 
நுண்ணீர்‌ தெவிள வீங்கிப்‌ புடைதிரண்டூ 
தெண்ணீர்ப்‌ பசுங்காய்‌ சேறுகொள முற்ற 
நளிகொள்‌ சிமைய விரவுமலர்‌ வியன்காக்‌ 
குளிர்கொள்‌ சினைய குரூஉத்துளி தூங்க 

மாட மோங்கிய மல்லன்‌ மூதூர்‌ 

ஆறுகிடந்‌ தன்ன அகனெடுந்‌ தெருவிற்‌ . 


படலைக்‌ கண்ணிப்‌ பரேரெறுழ்த்‌ திணிதோள்‌ 
முடலை யாக்கை முழுவலி மாக்கள்‌ 

வண்டுமூசு தேறல்‌ மாந்தி மகிழ்சிறந்து 
துவலைத்‌ தண்துளி பேணார்‌ பகலிறந்து 
இருகோட்ட டறுவையர்‌ வேண்டுவயின்‌ திரிதர 
வெள்ளி வள்ளி வீங்கிறைப்‌ பணைத்தோள்‌ 
மெத்தென்‌ சாயல்‌ முத்துறம்‌ முறுவல்‌ 
பூங்குழைக்‌ கமர்ந்த ஏந்தெழில்‌ மழைக்கண்‌ 
மடவரல்‌ மகளிர்‌ பிடகைப்‌ பெய்த 

செவ்வி யரும்பின்‌ பைங்காற்‌ பித்திகத்து 


அவ்வித ழவிழ்பதங்‌ கமழப்‌ பொழுதறிந்து 
இரும்புசெய்‌ விளக்கின்‌ ஈர்ந்திரிக்‌ கொளீஇ 
நெல்லு மலருந்‌ தூஉய்க்‌ கைதொழுது 

மல்லல்‌ ஆவணம்‌ மாலை யயர 

மனையுறை புறவின்‌ செங்காற்‌ சேவல்‌ 

இன்புறு பெடையொடு மன்றுதேர்ந்‌ துண்ணாது 
இரவும்‌ பகலும்‌ மயங்கிக்‌ கையற்று 

மதலைப்‌ பள்ளி மாறுவன இருப்பக்‌ 

கடியுடை வியனகர்ச்‌ சிறுகுறுந்‌ தொழுவர்‌ 
கொள்ளுறழ்‌ நறுங்கல்‌ பலகூட்டூ மறுக 


வடவர்‌ தந்த வான்கேழ்‌ வட்டம்‌ 

தென்புல மருங்கிற்‌ சாந்தொடூ துறப்பக்‌ 
கூந்தல்‌ மகளிர்‌ கோதை புனையார்‌ 
பல்லிருங்‌ கூந்தல்‌ சின்மலர்‌ பெய்ம்மார்‌ 
தண்ணறுந்‌ தகர முளரி நெருப்பமைத்து 
இருங்காழ்‌ அகிலொடூ வெள்ளயிர்‌ புகைப்பக்‌ 
கைவல்‌ கம்மியன்‌ கவின்பெறப்‌ புனைந்த 
செங்கேழ்‌ வட்டஞ்‌ சுருக்கிக்‌ கொடுந்தறிச்‌ 
சிலம்பி வானூல்‌ வலந்தன தூங்க 

வானுற நிவந்த மேனிலை மருங்கின்‌ 


வேனிற்‌ பள்ளித்‌ தென்வளி தரூஉம்‌ 
நேர்வாய்க்‌ கட்டளை திரியாது திண்ணிலைப்‌ 
போர்வாய்க்‌ கதவம்‌ தாழொடு துறப்பக்‌ 
கல்லென்‌ துவலை தூவலின்‌ யாவரும்‌ 
தொகுவாய்க்‌ கன்னல்‌ தண்ணீர்‌ உண்ணார்‌ 
பகுவாய்த்‌ தடவில்‌ செந்நெருப்‌ பார 

ஆடல்‌ மகளிர்‌ பாடல்கொளப்‌ புணர்மார்‌ 
தண்மையிற்‌ றிரிந்த இன்குரல்‌ தீந்தொடை 


30 


..40 


20 


. 60 


கொம்மை வருமுலை வெம்மையிற்‌ றடைஇக்‌ 
கருங்கோட்டூச்‌ சீறியாழ்‌ பண்ணுமுறை நிறுப்பக்‌ 


காதலர்ப்‌ பிரிந்தோர்‌ புலம்பப்‌ பெயல்கனைந்து 
கூதிர்நின்‌ றன்றாற்‌ போதே மாதிரம்‌ 

விரிகதிர்‌ பரப்பிய வியல்வாய்‌ மண்டிலம்‌ 
இருகோற்‌ குறிநிலை வழுக்காது குடக்கேர்‌ 
பொருதிறஞ்‌ சாரா அரைநாள்‌ அமயத்து 

நூலறி புலவர்‌ நுண்ணிதிற்‌ கமிறிட்டுத்‌ 

தேஎங்‌ கொண்டு தெய்வம்‌ நோக்கிப்‌ 
பெரும்பெயர்‌ மன்னர்க்‌ கொப்ப மனைவகுத்து 
ஒருங்குடன்‌ வளைஇ ஓங்குநிலை வரைப்பிற்‌ 
பருவிரும்பு பிணித்துச்‌ செல்வரக்‌ குர்‌ இத்‌ 


துணைமாண்‌ கதவம்‌ பொருத்தி இணைமாண்டூ 
நாளொடூ பெயரிய கோளமை விழுமரத்துப்‌ 
போதவிழ்‌ குவளைப்‌ புதுப்பிடி காலமைத்துத்‌ 
தாளொடூ குயின்ற போரமை புணர்ப்பிற்‌ 
கைவல்‌ கம்மியன்‌ முடுக்கலிற்‌ புரைதீர்ந்து 
ஐயவி யப்பிய நெய்யணி நெடுநிலை 
வென்றெழு கொடியோடூ வேழஞ்‌ சென்றுபுகக்‌ 
குன்றுகுயின்‌ றன்ன ஓங்குநிலை வாயில்‌ 
திருநிலை பெற்ற தீதுதீர்‌ சிறப்பின்‌ 

தருமணல்‌ ஜெமிரிய திருநகர்‌ முற்றத்து 


நெடூமயி ரெகினத்‌ தூநிற ஏற்றை 

குறுங்கால்‌ அன்னமோ டூகளு முன்கடைப்‌ 
பணைநிலை முனைஇய பல்லுளைப்‌ புரவி 
புல்லுணாத்‌ தெவிட்டும்‌ புலம்புவிட குரலொடூ 
நிலவுப்பயன்‌ கொள்ளும்‌ நெடுவெண்‌ முற்றத்துக்‌ 
கிம்புரிப்‌ பகுவாய்‌ அம்பண நிறையக்‌ 
கலுழ்ந்துவீழ்‌ அருவிப்‌ பாடிறந்‌ தயல 

ஒலிநெடும்‌ பீலி ஒல்க மெல்லியல்‌ 

கலிமயில்‌ அகவும்‌ வயிர்மருள்‌ இன்னிசை 
நளிமலைச்‌ சிலம்பிற்‌ சிலம்புங்‌ கோயில்‌ 


யவனர்‌ இயற்றிய வினைமாண்‌ பாவை 

கையேந்‌ தையகல்‌ நிறையநெய்‌ சொரிந்து 
பரூஉத்திரி கொளீ இய குரூஉத்தலை நிமிரெரி 
அறுஅறு காலைதோ றமைவரப்‌ பண்ணிப்‌ 
பல்வேறு பள்ளிதொறும்‌ பாயிருள்‌ நீங்கப்‌ 
பீடுகெழு சிறப்பிற்‌ பெருந்தகை யல்லது 
ஆடவர்‌ குறுகா அருங்கடி வரைப்பின்‌ 

வரைகண்‌ டன்ன தோன்றல வரைசேர்பு 
வில்கிடந்‌ தன்ன கொடிய பல்வயின்‌ 

வெள்ளி யன்ன விளங்குஞ்‌ கதையுர்‌ இ 


மணிகண்‌ டன்ன மாத்திரள்‌ திண்காழ்ச்‌ 
செம்பியன்‌ றன்ன செய்வுறு நெடுஞ்சுவர்‌ 
உருவப்‌ பல்பூ ஒருகொடி வளைஇக்‌ 


. 70 


. 50 


90 


. 100 


. 110 


கருவொடூ பெயரிய காண்பி னல்லில்‌ 
தசநான்‌ கெய்திய பணைமருள்‌ நோன்றாள்‌ 
இகன்மீக்‌ கூறும்‌ ஏந்தெழில்‌ வரிநுதல்‌ 
பொருதொழி நாக மொழியெயி றருகெறிந்து 
சீருஞ்‌ செம்மையும்‌ ஒப்ப வல்லோன்‌ 

கூருளிக்‌ குயின்ற ஈரிலை யிடையிடுூபு 
தூங்கியல்‌ மகளிர்‌ வீங்குமுலை கடூப்பப்‌ 


புடைதிரண்‌ டிருந்த குடத்த இடைதிரண்டு 

உள்ளி நோன்முதல்‌ பொருத்தி அடியமைத்துப்‌ 
பேரள வெய்திய பெரும்பெயர்ப்‌ பாண்டில்‌ 
மடைமாண்‌ நுண்ணிழை பொலியத்‌ தொடைமாண்டூ 
முத்துடைச்‌ சாலேகம்‌ நாற்றிக்‌ குத்துறுத்துப்‌ 
புலிப்பொறிக்‌ கொண்ட பூங்கேழ்த்‌ தட்டத்துத்‌ 
தகடுகண்‌ புதையக்‌ கொள்‌ இத்‌ துகள்தீர்ந்து 
ஊட்டுறு பன்மயிர்‌ விரைஇ வயமான்‌ 

வேட்டம்‌ பொறித்து வியன்கட்‌ கானத்து 

முல்லைப்‌ பல்போ துறழப்‌ பூநிரைத்து 


மெல்லிதின்‌ விரிந்த சேக்கை மேம்படத்‌ 
துணைபுணர்‌ அன்னத்‌ தூநிறத்‌ தூவி 
இணையணை மேம்படப்‌ பாயணை யிட்டுக்‌ 
காடி கொண்ட கழுவுறு கலிங்கத்துத்‌ 
தோடமை தூமடி விரித்த சேக்கை 

ஆரந்‌ தாங்கிய அலர்முலை யாகத்துப்‌ 
பின்னமை நெடுவீழ்‌ தாழத்‌ துணைதுறந்து 
நன்னுதல்‌ உலறிய சின்மெல்‌ லோதி 

நெடுநீர்‌ வார்குழை களைந்தெனக்‌ குறுங்கண்‌ 
வாயுறை யழுத்திய வறிதுவீழ்‌ காதிற்‌ 


பொலந்தொடி தின்ற மயிர்வார்‌ முன்கை 
வலம்புரி வளையொடூ கடிகைநூல்‌ யாத்து 
வாளைப்‌ பகுவாய்‌ கடுப்ப வணக்குறுத்துச்‌ 
செவ்விரற்‌ கொளீ இய செங்கேழ்‌ விளக்கத்துப்‌ 
பூந்துகில்‌ மரீ இய ஏந்துகோட்‌ டல்குல்‌ 

அம்மா சூர்ந்த அவிர்நூற்‌ கலிங்கமொடு 
புனையா ஓவியங்‌ கடூப்பப்‌ புனைவில்‌ 

தளிரேர்‌ மேனித்‌ தாய சுணங்கின்‌ 

அம்பணைத்‌ தடைஇய மென்றோள்‌ முகிழ்முலை 
வம்புவிசித்‌ தியாத்த வாங்குசாய்‌ நுசுப்பின்‌ . 


மெல்லியல்‌ மகளிர்‌ நல்லடி வருட 

நரைவிரா வுற்ற நறுமென்‌ கூந்தல்‌ 

செம்முகச்‌ செவிலியர்‌ கைம்மிகக்‌ குழீ இக்‌ 
குறியவும்‌ நெடியவும்‌ உரைபல பயிற்றி 

இன்னே வருகுவர்‌ இன்துணை யோரென 
உகத்தவை மொழியவும்‌ ஒல்லாள்‌ மிகக்கலுழ்ந்து 
நுண்சேறு வழித்த நோனிலைத்‌ திரள்கால்‌ 
ஊறா வறுமுலை கொளீ இய காறிருத்திப்‌ 

புதுவ தியன்ற மெழுகுசெய்‌ படமிசைத்‌ 


. 120 


i] 


. .140 


. 150 


திண்ணிலை மருப்பின்‌ ஆடுதலை யாக 


விண்ணூர்பு திரிதரும்‌ வீங்குசெலல்‌ மண்டிலத்து 
முரண்மிகு சிறப்பிற்‌ செல்வனொடு நிலைஇய 
உரோகிணி நினைவளள்‌ நோக்கி நெடிதுயிரா 
மாயிதழ்‌ ஏந்திய மலிந்துவீழ்‌ அரிப்பனி 
செவ்விரல்‌ கடைக்கண்‌ சேர்த்திச்‌ சிலதெறியாப்‌ 
புலம்பொடூ வதியு நலங்கிளர்‌ அரிவைக்கு 
இன்னா அரும்படர்‌ தீர விறறந்து 

இன்னே முடிகதில்‌ அம்ம மின்னவிர்‌ 
ஓடையொடு பொலிந்த வினைநவில்‌ யானை 
நீள்திரள்‌ தடக்கை நிலமிசைப்‌ புரளக்‌ 


களிறுகளம்‌ படுத்த பெருஞ்செய்‌ யாடவர்‌ 
ஒளிறுவாள்‌ விழுப்புண்‌ காணிய புறம்போந்து 
வடந்தைத்‌ தண்வளி எறிதொறும்‌ நுடங்கித்‌ 
தெற்கேர்‌ பிறைஞ்சிய தலைய நற்பல்‌ 
பாண்டில்‌ விளக்கிற்‌ பரூஉச்சுட ரழல 
வேம்புதலை யாத்த நோன்காழ்‌ எஃகமொடு 
முன்னோன்‌ முறைமுறை காட்டப்‌ பின்னர்‌ 
மணிபுறத்‌ திட்ட மாத்தாட்‌ பிடியொடு 

பருமங்‌ களையாப்‌ பாய்பரிக்‌ கலிமா 
இருஞ்சேற்றுத்‌ தெருவின்‌ எறிதுளி விதிர்ப்பப்‌ 


புடைவீழ்‌ அந்துகில்‌ இடவயின்‌ தழீஇ 
வாள்தோள்‌ கோத்த வன்கட்‌ காளை 
சுவல்மிசை யமைத்த கையன்‌ முகனமர்ந்து 
நூல்கால்‌ யாத்த மாலை வெண்குடை 
தவ்வென்‌ றசைஇத்‌ தாதுளி மறைப்ப 
நள்ளென்‌ யாமத்தும்‌ பள்ளி கொள்ளான்‌ 
சிலரொடு திரிதரும்‌ வேந்தன்‌ 

பலரொடூ முரணிய பாசறைத்‌ தொழிலே. 


. 160 


விளம்‌ 


. 180 


. 188 


